C ) 


GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[ Regd . No . TNICCN / 467 / 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re. 0 . 80 Paise . 


KAMID 


* OF T 


. 
* " HT 
- - - 

ப 
PIE 


SSNL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


F + 


1க 


. 


NADO 


4 


(1 * 


TRUT 


ALONE 


NE TRIU 


IUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No . 342 ] 


CHENNAI , THURSDAY , DECEMBER 24 , 2009 

Margazhi 9 , Thiruvalluvar Aandu - 2040 


Part || - - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


வருவாய்த் துறை 


திருப்பூர் மாவட்டம் , உடுமலைப்பேட்டை வட்டத்தைச் சீரமைத்து புதிதாக மடத்துக்குளம் வட்டம் உருவாக்குதல் 
மற்றும் தாராபுரம் வருவாய்க் கோட்டத்தைப் பிரித்து புதிதாக உடுமலைப்பேட்டை 

வருவாய்க் கோட்டம் உருவாக்குதல் பற்றிய அறிவிக்கை . 


(நிலை) எண் 499 , வருவாய் ( வ . நி . 111 ) த் துறை , 24 டிசம்பர் 2009.) 


[ அரசாணை 
No . II ( 2) REVI712( c - 1)/ 2009 . 


தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலைப்பேட்டை வட்டத்தைப் பிரித்து 
2009 - ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 30 ஆம் நாளிலிருந்து புதிதாக உடுமலைப்பேட்டையை தலைமையிடமாகக் கொண்டு புதிய 
மடத்துக்குளம் வட்டமொன்று கீழ்க்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள குறுவட்டங்களைத் தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு 
செயல்படும் . 


2 . புதிதாக உருவாக்கப்படும் மடத்துக்குளம் வட்டத்தில் உள்ளடங்கும் 1 . மடத்துக்குளம் , 2 . குடிமங்கலம் , 
3 . பெதப்பம்பட்டி ஆகிய குறுவட்டங்களுக்கு உட்பட்ட வருவாய்க் கிராமங்கள் மீது தற்போது உடுமலைப்பேட்டை வட்டாட்சியரால் 
கையாளப்படும் அதிகாரங்கள் இனி மடத்துக்குளம் வட்டாட்சியரால் 2009 - ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 30 ஆம் நாளிலிருந்து 
கையாளப்படும் . 


அட்டவணை 


வ . எண் 


வருவாய்க் கிராமங்களின் பெயர் 


குறுவட்டத்தின் 

பெயர் . 
( 2 ) 


( 3 ) 


மடத்துக்குளம் 


சங்கரராமநல்லூர் ( தெற்கு ) 
கொழுமம் 
மெட்ராத்தி 
காரத்தொழுவு 
ஜோத்தம்பட்டி 
தாந்தோணி 
மைவாடி 


DTP - ||- 2 Ex. ( 342 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


// 


வ . எண் 


குறுவட்டத்தின் 

பெயர் . 
( 2 ) 


மடத்துக்குளம் - தொடர்ச்சி 


குடிமங்கலம் 


வருவாய்க் கிராமங்களின் பெயர் 

( 3 ) 
சோழமாதேவி 
சங்கரராமநல்லூர் (வடக்கு ) 
கொமரலிங்கம் (மேற்கு ) 
கடத்தூர் 
கணியூர் 
துங்காவி 
பாப்பாங்குளம் 
வேடப்பட்டி 
சர்க்கார் கண்ணாடிப்புதூர் 
கொமரலிங்கம் (கிழக்கு ) 
பூளவாடி 
ஆத்துக்கிணத்துப்பட்டி 
கொண்டம்பட்டி 
பெரியப்பட்டி 
குப்பம்பாளையம் 
ஆமந்தக்கடவு 
வடுகபாளையம் 
குடிமங்கலம் 
கோட்டமங்கலம் 
பொன்னேரி 
புக்குளம் 
மூங்கில் தொழுவு 
வாகத்தொழுவு 
வீதம்பட்டி 
கொங்கல் நகரம் 
சோமவாரப்பட்டி 
தொட்டம்பட்டி 
முக்கூடு ஜல்லிபட்டி 
கொசவம்பாளையம் 
அணிக்கடவு 
விருகல்பட்டி 
புதுப்பாளையம் 
இலுப்பநகரம் 
பண்ணைக்கிணர் 


பெதப்பம்பட்டி 


[ அரசாணை (நிலை) எண் 499 , வருவாய் [ வ . நி .1(1 ) த் துறை, 24 டிசம்பர் 2009.) 
No . II(2)| REVI712(c-2)/2009 . 

தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தாராபுரம் வருவாய் கோட்டத்தைப் பிரித்து 
2009 - ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 30 ஆம் நாளிலிருந்து புதிதாக உடுமலைப்பேட்டையை தலைமையிடமாகக் கொண்டு புதிய 
உடுமலைப்பேட்டை வருவாய் கோட்டமொன்று கீழ்க்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள வட்டங்களைத் தனது ஆட்சி எல்லைகளாகக் 
கொண்டு செயல்படும் . 

2 . புதிதாக உருவாக்கப்படும் உடுமலைப்பேட்டை வருவாய் கோட்டத்தில் உள்ளடங்கும் 1 . உடுமலைப்பேட்டை , 2 . மடத்துக்குளம் 
ஆகிய வட்டங்களுக்கு உட்பட்ட உள்வட்டங்கள் மற்றும் வருவாய்க் கிராமங்கள் மீது தற்போது தாராபுரம் கோட்டாட்சியரால் கையாளப்படும் 
அதிகாரங்கள் இனி உடுமலைப்பேட்டை கோட்டாட்சியரால் 2009 - ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 30 ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 


வ . எண் 

( 1 ) 


கோட்டம் 
( 2 ) 


அட்டவணை 

வட்டம் 

( 3 ) 
1 . உடுமலைப்பேட்டை 
2 . மடத்துக்குளம் 


உடுமலைப்பேட்டை 


கி . தனவேல் , 
அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


